Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


கார்த்திகை தீப வெண்பா 


ஆசிரியர்‌: சோணாசல பாரதியார்‌ (1858-1925) 


kArtikaitlpa veNpA 
by cONAcala paratiyAr 
In tamil script, Unicode/utf-8 format 


Acknowledgements: 

The etext has been prepared via Distributed Proof-reading implementation 

of Project Madurai and we thank the following volunteers for their help: 

K. Kalyanasundaram Sakthikumaran, Nalini Karthikeyan and R. Navaneethakrishnan 

Preparation of HTML and PDF versions: Dr. K. Kalyanasundaram, Lausanne, 
Switzerland. 


© Project Madurai, 1998-2010. 

Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted to preparation 

of electronic texts of tamil literary works and to distribute them free on the Internet. 
Details of Project Madurai are available at the website 
http://www.projectmadurai.org/ 

You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


Source: 

"திருவண்ணாமலை கார்த்திகை தீப வெண்பா" 

காஞ்சிபுரம்‌ புராணிகர்‌ சோணாசல பாரதியார்‌ (1858-1925) 

அருளிய "கார்த்திகைத்‌ தீப வெண்பா" 

வெளியீடு: அருள்மிகு அருணாசலேசுவரர்‌ திருக்கோயில்‌, திருவண்ணாமலை 
12.12.97. ஈஸ்வர ஆண்டு கார்த்திகைத்‌ திங்கள்‌ 27-ம்‌ நாள்‌. 


புராணிகர்‌ சோணாசலபாரதியார்‌ இயற்றிய 
"திருவண்ணாமலை கார்த்திகை தீப வெண்பா" 


உ 


சிவமயம்‌ 
காப்பு - வெண்பா 


கீர்த்திபெறுஞ்‌ சோண சிரிமுடியின்‌ மீதொளிருங்‌ 
கார்த்திகைத்‌ தீபவெண்பா கட்டுரைக்கப்‌-பூர்த்தியுற 
நம்பந்த வாரணத்தி னாதனரு ளைந்துகரச்‌ 

சம்பந்த வாரணத்தின்‌ றாள்‌. 


நூல்‌ 


கங்கையணிதீபங்‌ கற்பூர தீபமலை 

மங்கயொருபங்கில்‌ வளர்தீபம்‌ - பங்கயன்மால்‌ 

விண்பாரு நேடும்வண மேவியவண்‌ ணாமலையிற் 

பண்பாருங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. (1) 


அன்ன மளிக்குந்தீப மண்டினரை யாதரித்துப்‌ 
பொன்னு மளிக்குந்தீபம்‌ பொற்றீப-மன்னு 
மராவணிநேர்‌ காட்டுமெங்க எண்ணா மலைமேற்‌ 


பராவருங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. (2) 


மோகாந்த கார முறிந்தோடச்‌ செய்தீப 

மோகாந்த மாவந்‌ திடுந்தீப-மாகாந்த 

னாங்கார்ந்த தென்றுரைக்க வண்ணா மலைமுடிமேற்்‌ 

பாங்கார்த்த கார்த்திகைத்தீ பம்‌ (3) 


பந்துமுலைப்பாவையர்க்காம்‌ பாங்காருங்‌ கூடலிலே 

வந்து வளையல்‌ விற்ற மாதீபங்‌-கொது 

மலர்‌ மலியுஞ்‌ சோண மலைத்‌ தீபம்போற்றிப்‌ 

பலர்மலியுங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. (4) 


இட்டவிதி சாப மிரிந்தோடப்‌ போற்றிசைக்கு 
மற்ற வசுக்கட்‌ கருடீபஞ்‌-சிட்டர்‌ 


வதிதரு சீர்ச்‌ சோண மலைத்தீப மெம்முட்‌ 
பதிதருசீர்க்‌ கார்த்திகைத்தீ பம்‌. (5) 


ஆதுலரா னீரென்றே யன்றொருசேய்க்‌ காவழக்கு 
மாதுலரா வந்துரைத்த வண்டீபந்‌-தாதுலரா 


நந்தனஞ்செய்‌ சூழுஞ்சோ ணாசலத்தி லன்பரன்பிற்‌ 
பந்தனஞ்செய்‌ கார்த்திகைத்தீ பம்‌ (6) 


நீடுகற்பி னாளுடன்வாழ்‌ நீல்கண்டர்‌ தம்மிடம்வந்‌ 
தோடுகவர்ந்த தாண்ட வொருதீப - மாடுமயிற்‌ 
கொக்கவிசைவண்டினம்பாடோங்‌ கருணைவெற்பின்மிசைப்‌ 


பகீகமிகுங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. (7) 


செங்கமல வேதா திலோர்த்தமையைப்‌ பின்றுரத்த 

வங்களுக்‌ காவேட னாந்தீபம்‌ - திங்கடவழ்‌ 

சோணமலைத்‌ தீபமிகத்‌ தோத்திரஞ்செய்‌ தென்றுமுயர்‌ 

சாணர்மகிழ்‌ கார்த்திகைத்தீ பம்‌ (8) 


மண்ணிடந்துங்‌ காணா மலரடியின்‌ மாயவனார்‌ 

கண்ணிடந்து சாத்திக்‌ களிதீப-மெண்ணிறந்த 

கீர்த்திபெறுஞ்‌ சோண கிரித்தீபந்‌ தென்மதுரைப்‌ 

பார்த்திபனாங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. (9) 


எல்லா வுலகு மிசைய வருச்சுனன்கை 

வில்லா லடியுண்ட மெய்த்தீப-பொல்லாக்‌ 

கவிதீர்க்குந்‌ தீபங்‌ கனவருணைத்‌ தீபம்‌ 

பலியேற்குங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. (10) 


சீரார்‌ சிறுத்தொண்டர்‌ செல்வன்‌ கறியுண்ணப்‌ 

பேராரை வைத்த பெருங்தீபங்‌-காரா 

ரருணைகிரித்‌ தீபமனத்‌ தல்லும்‌ பகலும்‌ 

பருணிதர்பேற்‌ கார்த்திகைத்தீ பம்‌. (11) 


உள்ளதென்னு நல்லோர்கட்‌ குள்ளதா வில்லதெனுங்‌ 

கள்ளமனத்‌ தோர்க்கின்பதாக்‌ காண்டீபம்‌-வெள்ளமதி 

மேவுசடைத்‌ தீபம்‌ வியன்கொளரு ணாசலத்திற்‌ 

பாவுபுகழ்க்‌ கார்த்திகைத்தீ பம்‌. (12) 


தொண்டர்க்குத்‌ தோன்றாத்‌ துணையான்‌ தீபநல்ல 

வண்டர்க்கு மெட்டா வருட்டீபம்‌-வண்டமருந் 

தோடுடைய பூம்பொழில்சூழ்‌ சோணமலைத்‌ தீபநன்மேம்‌ 

பாடுடைய கார்த்திகைத்தீ பம்‌. (13) 


வென்றுனே வன்புலனை வீட்டியுணர்‌ கும்பமுனிக்‌ 
கன்றுமணக்‌ கோலமரு டீபஞ்‌-சென்றுவியன்‌ 


விண்ணளக்குஞ்‌ சோணகிரி மேற்றீப மன்பருக்குப்‌ 


பண்ணளிக்குங்‌ காத்திகைத்தீ பம்‌. (14) 


போற்றுமடி யார்க்கருளும்‌ புண்ணியதீ பம்வினையை 
மாற்றுமருந்‌ தாகு மணித்தீபஞ்‌-சாற்றுமறை 
யுன்னரிய சோணமலை யோங்கிவள ருந்தீபம்‌ 
பன்னரிய கார்த்திகைத்தீ பம்‌. 


சிற்றம்‌ பலத்திற்‌ றிருகடனங்செய்‌ தீபமன்பர்‌ 
குற்றம்‌ பலகுணமாக்‌ கொள்தீப-மற்றந்‌ 
துடைத்தருளுஞ்‌ சோணமலைத்‌ தோன்றியதீ பஞ்சீர்‌ 
படைத்தருளுங்‌ கார்த்திகைத்தீ பம்‌ 


கஞ்சமலர்க்‌ கண்ணனயன்‌ காண்பரிய தீபமெனுள்‌ 
வஞ்சமல மகற்றும்‌ வான்றீப-நஞ்ச 

மயிலுமுயர்‌ தீபமெழி றண்ணா மலைமேற் 
பயிலுமொரு கார்த்திகைத்தீ பம்‌ 


அன்பருளத்‌ தேயகலா வானந்த தீபம்பே 
ரின்பருளத்‌ தோன்று மெழிற்றீபம்‌-வன்பருளத்‌ 
துற்றறியா தீபம்வள மோங்குமரு ணாசலத்திற்‌ 
பற்றகலாக்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


ஆலால்‌ சுந்தரரை யன்றுமணந்‌ தடுத்து 

மேலா வுவந்தாண்ட மெய்த்தீபம்‌-பாலாழி 
யோர்புதல்வ னுக்கருளி யோங்குமரு ணைத்தீபம்‌ 
பார்புகழுங்‌ கார்த்திகைத்‌ தீபம்‌. 


வாதவூ ரன்பர்‌ மகிழப்‌ பெருந்துறையிற்‌ 
போதமளித்த புகழ்த்தீப-மேத 
மகலவருந்‌ தீபமுய ரண்ணா மலையிற்‌ 
பகலவனேர்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


முத்திக்கு வித்தா முளைத்தெழுந்த தீபமெழிற்‌ 
சத்திக்‌ கொருபால்‌ தருதீப-மெத்திக்கு 
மார்த்துமிக்கு மன்புடனே யண்ணா மலைமீது 


பார்த்துவக்குக்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


போதாந்தப்‌ புண்ணியர்கள்‌ போற்றிசைக்கும்‌ தீபம்விந்து 


நாதாந்த முங்கடந்த நற்றீபம்‌-வேதாந்தச்‌ 
சித்திதருந்‌ தீபந்‌ திருவருணைத்‌ தீபநல்ல 
பத்திதருங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


பாணனுக்கோர்‌ சத்துருவாம்‌ பாடகனைக்‌ கூடலிலே 


நாணமுற்றே டப்பாடு நற்றீபம்‌-பேணி 


(15) 


(16) 


(17) 


(18) 


(19) 


(20) 


(21) 


(22) 


யயனுமரி யுங்காணா வண்ணா மலையிற்‌ 


பயனுருவாங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


முத்திநெறி காணவென்று முன்னுமன்ப ருக்குமுன்னம்‌ 


பத்திநெறி காட்டிப்‌ படர்தீபச்‌-சத்திநெறி 


யோடுதவஞ்‌ செய்யருணை யோங்கிதீ பம்பெரியோர்‌ 


பாடுமெழிற்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


சத்தான தீபமுயர்‌ சன்மார்க்க ருள்ளத்தி 
வித்தா முளைத்து மிளிர்த்தீப-முத்தான 
மோங்கு கரிக ளுலவுமரு ணாசலத்திற்‌ 

பாங்குபெறுங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


இன்பந்த தருதீப மேத்திப்‌ பணிந்தோர்க 
டுன்பவிரு ளோட்டுஞ்‌ சுடர்த்தீப-மன்ப 
ரவமறுக்குந்‌ தீப மருணைவளர்‌ தீபம்‌ 
பவமறுக்குங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


அஞ்ஞானம்‌ போக்கி யருடீபமானந்த 
மெய்ஞ்ஞானங் காட்டி மிளிர்தீப-மெஞ்ஞான்றுஞ்‌ 
சித்தர்மகிழ்‌ சோணக்கிரித்தீபம்‌ பணிந்தேத்தும்‌ 
பத்தர்மகிழ்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


நட்டம்‌ புரிதீப நல்லடியார்‌ தங்கள்கொடுங்‌ 
கட்டங்களையே களைதீப-மட்ட 
திசைமேவு மெங்கடிருவருணைத்‌ தீபம்‌ 
பசைமேவுங்‌ கார்த்திகைத்தீ பம்‌ 


நாடியடி யார்ப்பரவு ஞானதீ பம்மறைக்கு 
நேடி யரியா நெறித்தீப-நீடுந்‌ 
திருவருணைத்‌ தீபந்‌ தினமமரர்‌ போற்றிப்‌ 
பருவரல்தீர்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


நாலா ரணமு நவிலரிய ஞானமெனு 

மேலான போகம்‌ விளைதீப-மாலால்‌ 

முண்டமரர்‌ தங்களிட ரோட்டருணைத்‌ தீபமன்பாய்‌ 
பண்டமருங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


சென்மப்‌ பிணிதீர்க்குந்‌ தீபமடி யார்செய்கொடுங்‌ 
கன்மவினை போக்குங்‌ கனதீப-மன்பதனை 
யங்கமிலா தாக்கியரு எண்ணா மலைத்தீபம்‌ 
பங்கமிலாக்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


(23) 


(24) 


(25) 


(26) 


(27) 


(28) 


(29) 


(30) 


(31) 


மாமறைக்கு மெட்டா மணித்தீப மேழைகட்குச்‌ 
சேமமளித்‌ துக்காக்குஞ்‌ சீர்த்தீபந்‌-தாமரையு 
நத்துமெளிர்‌ வண்சுனைச்‌ சோணாசல தீபந்திசைகள்‌ 


பத்துமொளிர்‌ கார்த்திகைத்தீ பம்‌. (32) 


கற்றைச்‌ சடைமுனிவர்‌ காண்டீப மாரூரிற்‌ 

புற்றையிடங்‌ கொண்டுறையும்‌ பொற்றீப-மொற்றைத்‌ 

தவளவநத்‌ தந்தனைமுன்‌ றந்த வருணைப்‌ 

பவளவநக்‌ கார்த்திகைத்தீ பம்‌. (33) 


மன்னு மிளசைநகர்‌ மாறன்‌ முளைவாரி 

யன்னமிடைச்‌ சேவை யருடீபம்‌-வன்னச்‌ 

சிகரநெடுங்‌ கோபுரஞ்சேர்‌ தென்னருணைத்தீபம்‌ 

பகரமிகுங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. (34) 


நாவுக்கு வேந்து நமச்சிவா யப்பதிகப்‌ 
பாவுக்குக்‌ கன்மிதக்கப்‌ பண்டீபம்‌-வாவித்‌ 
கயன்மேய்க்‌ கமுகுடைக்குங்‌ காமரரு ணைக்கோன்‌ 


பயன்மேவுங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. (35) 


சிந்தைக்‌ கலக்கந்‌ தெளிவிக்குந்‌ தீபந்தாய்‌ 

தந்தைக்‌ கிணையாகச்‌ சார்தீபம்‌-விந்தை 

மதினிலவுக்‌ காறா வளரு மருணைப்‌ 

பதிநிலவுங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. (36) 


மன்னுயிர்கட்‌ கோருயிரா வந்தருளுந்‌ தீபமறை 

யுன்னுதற்கு மெட்டாத வோர்தீபம்‌-பொன்னுலகைக்‌ 

கீழாக்குஞ்‌ சோணகிரித்‌ தீபம்‌ வெவ்வினையைப்‌ 

பாழாக்குங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. (37) 


மூவருக்கு ளாதி முதலான தீபமுயர்‌ 

தேவருக்குங்‌ காண்பரிய சீர்த்தீப-மேவருவி 

யாலிக்குஞ்‌ சோணமலை யார்ந்தசெழுந்‌ தீபமின்பம்‌ 

பாலிக்குங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. (38) 


கந்தனையு ஞானமதக்‌ காரானை மாமுகத்தோர்‌ 


தந்தனையுஞ்‌ சேயாத்‌ தருதீப-மெந்தமைக்க 


ணோக்கியருள்‌ சோணமலை நோன்றீப மன்பருக்குப்‌ 


பாக்கிமாங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. (39) 


வேலனைநேர்‌ மார்க்கண்டேயர்‌ மேவுசிவ பூசைக்காக்‌ 
காலணையு தைத்த கனதீபம்‌-கோல 


விதுமகிழுஞ்‌ சோணகிரி வேணுவின்மேற்‌ சூடும்‌ 
பதுமநிகர்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


தக்கனுக்கு மேடத்‌ தலையளித்த தீபமென்று 
நக்கனெனப்‌ பேர்படைத்த தற்றீப-மிக்க 
விருப்பதனாற்‌ சார்ந்தார்‌ வினைதீர்க்குஞ்‌ சோணப்‌ 


பருப்பதஞ்சேர்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


கற்றலுடன்‌ கேட்டுணர்ந்து காதலுடன்‌ சிந்தித்தோர்க்‌ 
குற்றதுணையா வுறுதீபஞ்‌-சொற்றகதிக்‌ 

கேணிநிகர்‌ சோணகிரி யேர்முடிமே லஞ்சலெனும்‌ 
பணிநிகர்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


பண்ணுடனே தேவாரம்‌ பாடுமு வர்க்கிமவான்‌ 
பெண்ணுடனே தோன்றும்‌ பெருந்தீபம்‌-விண்ணுடனே 
சேரமலை வான்புவிக்காச்‌ செல்வதுபோ லோங்கருணைப்‌ 
பாரமலைக்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


தந்தைதிருத்‌ தாடடிந்த சண்டே சுரருக்குச்‌ 
சிந்தைமகிழ்‌ தீபஞ்‌ செழுந்தீப-முந்தை 
யொருமுடிவில்‌ லாமலுய ரருணை வெற்பின்‌ 
பருமுடியிற்‌ கார்த்திகைத்‌ தீபம்‌. 


பஞ்சாக்‌ கரத்தைமிக்கு பத்தியுட னுன்னுணர்க்கு 
விஞ்சாக்க மாக மிளிர்தீப-மஞ்சார்க்கச்‌ 
சிஙகமுழை விட்டகலாத்‌ தென்னருணை வெற்புறுமோர்‌ 


பங்கதழ்வாங்‌ கார்த்திகைத்‌ தீபம்‌. 


பந்தவினைப்‌ பாசத்திற்‌ பட்டுழலும்‌ பாதகனேன்‌ 
மந்தமதி நீக்கும்‌ வண்டீபஞ்‌-சந்ததமுங்‌ 
கொக்குமிசை நற்குயில்கள்‌ கூவருணைத்‌ தீபமுயர்‌ 


பக்குவர்காண்‌ கார்த்திகைத்‌ தீபம்‌. 


ஏதம்‌ பெரிதுடையே னேத்துந்தீ பஞ்சாம்‌ 

வேதம்‌ பெரிதும்‌ விழைதீபங்‌-கேதம்‌ 

புலிக்குங்கோ விக்குமிலாப்‌ பொன்னருணை வெற்பிற்‌ 
பலிக்குஞ்சீர்க்‌ கார்த்திகைத்‌ தீபம்‌. 


வன்னிமதி சென்னிமிசை வைத்தருளுந்‌ தீபமறை 
பன்னி மதிக்கப்‌ படாத்தீபங்‌-கன்னிமதிற்‌ 
சூரியற்கு மேலுயருஞ்‌ சோணமலை மீதுவளர்‌ 
பாரிநற்‌ கார்த்திகைத்‌ தீபம்‌. 


(40) 


(41) 


(42) 


(43) 


(44) 


(45) 


(46) 


(47) 


(48) 


ஆர்த்துவந்தி டுங்கொடுங்க யாசுரணை யன்றெருநா 
னீர்த்துரித்துப்‌ போர்த்த வெழிற்றீபம்‌-பார்த்துரைக்க 
வொண்ணாத சோணகிரி யோங்கியதீ பங்கோபம்‌ 


பண்ணாத கார்த்திகைத்‌ தீபம்‌. (49) 


பொய்வசமாம்‌ வஞ்சமனம்‌ போமழியா மூவர்களாற்‌ 

சைவசமயந்‌ தருதீபந்‌-தெய்வ 

முனிவர்நித்த முண்மகிழ்ந்து மெய்யருணை சார்ந்தார்‌ 

பணியகற்றுங்‌ கார்த்திகைத்‌ தீபம்‌. (50) 


பாரருந்தி னோன்றுதித்தல்‌ பண்டீபம்‌ வாவிகரை 
சீரிருந்தி யேறக்‌ கிளர்தீப-நீரருந்திச்‌ 
சீவனஞ்செய்‌ மாதவர்வாழ்‌ தென்னருணைத்‌ தீபமெம்மைப்‌ 


பாவனஞ்செய்‌ கார்த்திகைத்‌ தீபம்‌. (51) 


தாருவன மாதவர்க டாம்விடுத்த வேங்கைதனை 

கூருகிரினா லுரித்துக்‌ கொள்தீப-மேருமுக 

லோங்குமலை யெட்டினுமிக்‌ கோங்குமரு ணாசலத்திற் 

பாங்குமலி கார்த்திகைத்‌ தீபம்‌. (52) 


நன்றுபுரி பொன்னனையா னண்‌*ணுதிருப்‌ பூவணத்திற்‌ 
சென்றுரச வாதமது செய்தீபங்‌-கன்றுகளுக் 
கம்பிடிகை யாலருத்தி யாடுசுனைச்‌ சோணமலைப்‌ 


பம்பிவளர்‌ கார்த்திகைத்‌ தீபம்‌. (53) 


மாயப்‌ பசுவமணர்‌ மாமதுரைக்‌ கேவவதை 
வீயச்சமர்செய்விடைத்தீப-நேயமா 
னீராட்‌ டுவனேர்க்கார்‌ நீள்சோண வெற்பிலன்பர்‌ 


பாராட்டுங்‌ கார்த்திகைத்‌ தீபம்‌. (54) 


போதனந்த ரத்தவரும்‌ போற்றுந்‌ தீபங்கொடியேன்‌ 
கோதனந்த மும்பொறுத்துக்‌ கொள்தீப-நாதனண்டந் 
தாங்கனிகர்‌ பண்டுபலாத்‌ தாங்கிவளர்‌ சோணமலைப்‌ 


பாங்கமருங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. (55) 


பொன்புரையுஞ்‌ செம்மேனிப்‌ புண்ணியதீ பஞ்சிறிய 

வென்புரைமுற்‌ றுந்தீர்த்‌ திடுந்தீப-மன்புரைகொண் 

டேத்தியமாத்‌ தொடண்டர்களுக்‌ கென்றுமரு ணாசலத்திற்‌ 

பார்த்தியபாங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. (56) 


பாவிகளும்‌ வந்தேத்திடப்‌ பார்த்துப்‌ பணிவாரேன்‌ 
மேவிவினை தீர்த்தருளு மெய்த்தீபம்‌-தேவிமுலை 


தீட்டுதொய்ய னேர்மயில்சேர்‌ கென்னருளை வெற்பிலன்பர்‌ 
பாட்டுவக்குங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


சோமனைக்‌ காருண்ணியமாச்‌ சூடுந்தீ பங்கொடிய 
வேமனைக்கால்‌ கொண்டோச்‌ செழிற்றீபந்‌-தாமரைக 
ணெற்றிவளர்‌ கண்போல நீளுமரு ணாசலத்திற்‌ 
பற்றிவளர்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


கோளுங்‌ கொலையுங்‌ குடிகெடுப்பு மாணவமு 
நீளுமவர்க்‌ கெட்டாது நீடிப-நாளுந் 
திடமிக்குஞ்‌ சோணமலைச்‌ சென்னிவளர்‌ நாகப்‌ 
படமொக்குங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


தில்லையம்ப லத்திற்‌ றிருநடனஞ்‌ செய்தீப 
மொல்லையினி லின்பமுத வுந்தீப-மெல்லை 
யிலாண்டுதவஞ்‌ செய்தவரா லேரருணை வெற்பிற்‌ 
பல்லாண்டுபெறுங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


ஆணிப்பொன்‌ மேருவில்லா வம்பரியாச்‌ சேடனையே 
நாணியெனக்‌ கொண்டூர்‌ நகைத்தீபம்‌-வேணி 
விழுதிலா ரத்தவர்கண்‌ மேவருணை வெற்பிற்‌ 
பழுதிலாக்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


மின்னார்‌ மணியரவும்‌ வெண்மதியு நேசிக்கப்‌ 
பொன்னார்‌ சடைமேற்‌ புணைதீப-நன்னாரி 
பூரிக்குங்‌ கும்பமுலை போலோங்குஞ்‌ சோணமலைப்‌ 
பாரிக்குங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


பன்னருஞ்சம்‌ பந்தருக்குப்‌ பத்தருநற்‌ பல்லக்குஞ்‌ 
சின்னமுமுத்‌ தாலளித்த சீர்த்தீபஞ்‌-செந்நெற்‌ 
கழனிபுடை சூழருணைக்‌ காமர்மலை மீது 
பழநிமலைக்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


பாகத்‌ துமையும்‌ படர்சடைமேற்‌ சானவியு 

மோகத்‌ துடன்வாழ்‌ முதிர்‌-தீபமேகத்‌ 

துழனிமிக்கார்‌ சோணமலைத்‌ தூய்முடிமேன்‌ ஞானப்‌ 
பழநிகர்க்குங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


பொல்லா மலவிருட்டைப்‌ போக்குந்தீ பம்புவன 
மெல்லாந்தா மாகு மெழிற்றீபம்‌-வல்லாளன்‌ 
மைந்தனென வந்த மகிமையரு ணாசலத்திற்‌ 
பந்தமிகுங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


(57) 


(58) 


(59) 


(60) 


(61) 


(62) 


(63) 


(64) 


(65) 


எங்கெங்கே யன்பரிருந்‌ தெவ்வாறு வேண்டுகினு 
மங்கங்கே யவ்வா றருடீபஞ்‌-சிங்கக்கேட்‌ 
டஞ்சமுகட்‌ டார்ந்துமுகி லார்க்குமரு ணாசலத்திற்‌ 
பஞ்சமுகக்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


எட்டுமிரண்‌ டுந்தெரியா வேழையே மென்பாருட்‌ 
கட்டுப்பட்‌ டோங்குங்‌ கனதீப-மட்டிலா 
மேன்மைதரு சோணகிரிமேவும்பிறைக்‌ கொழுந்தின்‌ 


பான்மைதரு கார்த்திகைத்தீ பம்‌. 


கங்கைதனை யேவியெழிற்‌ கம்பாநதியிலுமை 
கொங்கை வலைத்தமழும்பு கொள்தீபஞ்‌-சங்கையிலாப்‌ 
புங்கவர்சேர்‌ சோணகிரிப்‌ பொற்சடையாற்‌ நீற்பூதப்‌ 
பங்கயநேர்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


செம்மையடி யார்பூசை செய்துவந்த காரைக்கா 
லம்மைக்கா லங்காட்‌ டருடீபம்‌-வெம்மை 
யரிகரிக்கு மில்லா வருணையடைந்்‌ தார்நோய்‌ 
பரிகரிக்குங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


காணரிய மெய்ஞ்ஞானக்‌ காட்சியரு டீபமன்பர்‌ 
வேணவரந்‌ தந்தருளு மெய்த்தீபஞ்‌-சோண 
கிரிமுடிக்கண்‌ மேவியொளி கேழ்புவன முற்றும்‌ 
பரிமளிக்குங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


பாண்டுமகன்‌ வில்லாற்‌ பரிந்தடிக்கப்‌ பாசுபத 
மாண்டுமையோ டெய்தி யருடீப-நீண்டு 
விசும்புருவு சோணகிரி வெந்தழலி ளிட்ட 
பசும்பொனிகர்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


பன்னற்‌ கரியசெழும்‌ பச்சைப்‌ பவளமென 
வன்னமிரண்டா வளர்தீபந்‌-தென்னருணை 
வெற்பரனும்‌ வெந்தழலின்‌ வெந்திட்ட வெண்கட்டிப்‌ 
பற்பநிகர்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


மான்மேற்‌ புலிபோல்‌ வருமிடரெல்‌ லாம்போக்கி 
பானமே லிவர்ந்தெனைவந்‌ தாடீப-மேன்மை 
பணிகொ ளருணாசலமா மம்புயமே லுற்ற 
பணிலநிகர்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


தேடரிய தீபஞ்‌ சிதம்பரத்தி லாலெடுத்து 
நாடறியப்‌ பேர்படைத்த நற்றீப-நீடக்‌ 


(66) 


(67) 


(68) 


(69) 


(70) 


(71) 


(72) 


(73) 


10 


கசியார்க்‌ குவக்காக்‌ கனவருணை சார்ந்தார்‌ 


பசிதீர்க்குங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


சாகையுடன்‌ சாத்திரமுஞ்‌ சாற்றரிய பல்கலையு 
மாகமபு ராணமுத லாந்தீபந்‌-தேகப்‌ 

பிணியகல வந்தெவரும்‌ பேசிமகிழ்ந்‌ தேத்திப்‌ 
பணியருணை கார்த்திகைத்தீ பம்‌. 


துப்பற்ற வென்னையுமோர்‌ தொண்டாகக்‌ கொள்தீபந் 
தப்பற்ற சேவை தருதீப-மொப்பற்ற 

வட்டாங்க யோகிகள்வாழ்‌ வார்ந்தவரு ணாசலத்திற்‌ 
பட்டாங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


தூர்த்தவடி வாய்வந்து தோரா வியற்பகையார்‌ 
சீர்த்தவில்‌ லாளைக்கொண்டு செல்தீபந்‌-தீர்த்த 
நலனாகுஞ்‌ சோணமலை நாடுனர்க்குக்‌ கிட்டும்‌ 
பலனாகுங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


கொக்கிற்கும்‌ வெள்ளெருக்குங்‌ கோணாகலாமதியு 
மக்கு மணியு மணிதீப-மிக்க 

வரிசைநிற்ற சோணகிரி வாழ்த்‌ துநர்க்கு வேண்டும்‌ 
பரிசளிக்குங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


இக்கடன்ஞா லத்தி லிறப்புப்‌ பிறப்பென்னுந்‌ 
துக்கமுறு வோற்கருளுந்‌ தூய்தீப-மிக்க 
திருமணிசேர்‌ சோணமலைச்‌ செம்மலரின்‌ முத்தின்‌ 
பருமணிநேர்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


மான்மீ னிகர்த்தவிழி மாதரார்‌ மையலுற்ற 

நான்‌ மீளக்‌ காண்பார்க்கு நற்றீபம்‌-வான்மீ 
னுதிர்ந்ததென வேய்முத்‌ தொளிர்சோண வெற்பிற்‌ 
பதிந்ததிருக்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


தீங்கினில்வீ ழாதடியார்‌ சீராரு முத்தியெனும்‌ 
பாங்கினிலே செல்லப்‌ பகர்தீப-முங்கன்மதி 

சத்திரமேந்‌ துங்காம்பாத்‌ தானோங்குஞ்‌ சோணவெற்பிற்‌ 
பத்திரமாங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


பந்தத்‌ தொடக்கைப்‌ பரிகரிக்குந்‌ தீபநிதம்‌ 
வந்தடியே னுள்ளம்‌ வதிதீப-மிந்தத்‌ 
தரணிபணி சோணா சலமிடியினல்ல 
பரணிவரு கார்த்திகைத்தீ பம்‌. 


(74) 


(75) 


(76) 


(77) 


(78) 


(79) 


(80) 


(81) 


(82) 


11 


கானகவே டன்றனலிற்‌ காய்ச்சியெடுத்‌ துண்டீந்த 
ஊனக மகிழ்ந்தினிதென்‌ றுண்டீப-மான 
சராசரமும்‌ போற்றுந்‌ தனியருணை வெற்பிற்‌ 


பராபரமாங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


காசிமன்னன்‌ றன்னைக்‌ கவியாக்கிப்‌ பின்பவன்சீர்‌ 
மாசிலுரு வந்தந்த வண்டீபங்‌-காசினிமீ 
னாற்றுதவம்‌ போலாங்‌ கருணைவள ரன்பர்வினை 


பாற்றுமெழிற்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


கல்லா லடியிற்‌ கரங்காட்டி நல்வருங்குஞ்‌ 
சொல்லா லுணர்த்துஞ்‌ சுபதீபங்‌-கொல்லா 
விரதமொடு தென்னருணை மேவினருள்‌ எத்திற்‌ 
பரதமிடுங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


மெச்சிநக ராசமகள்‌ வேண்டுநல்ல கம்பனெனக்‌ 
கச்சிநகர்‌ வாழுங்‌ கனதீபம்‌-கொச்சையெயின்‌ 
மாமகளிர்‌ வண்டன்‌ மகிழருணை தன்னிலன்பன்‌ 


பாமருவுங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


ஆனளஞ்‌ சாடுந்தீப மன்பர்‌ பிறப்பிறப்பா 

மூனஞ்‌ சாடுந்தீப மொண்டீபம்‌-வானஞ்‌ 

செவித்திர வெல்லும்போற்றிச்‌ சேரருணை வெற்பிற்‌ 
பவித்திர மாங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


கேட்டவர மெல்லாங்‌ கேடுபடமற்கொடுத்தே 
நாட்டமுட னாண்டருளு நற்றீபம்‌-வாட்டமில்லாப்‌ 
புள்ளிசேர்‌ மான்கள்‌ பொலியருணை கண்டுகடற் 


பள்ளிதாழ்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


மானாய கன்னியுடன்‌ மால்விடைமேல்‌ வேய்ங்குழல்கேட்‌ 


டானாயர்‌ முன்வந்‌ தருடீபம்‌-வானார்‌ 
தருவதினி லுஞ்சிறந்த தாருவளர்‌ சோணிப்‌ 
பருவதம்வாழ்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


ஏறி வருந்தீப மேத்துமவர்‌ வல்வினையை 
றூறி வருந்தீப நோன்றீபஞ்‌-சீறிவரு 


மஞ்சிபமா வுற்றறிகாண்‌ மாவருணை வெற்பினிலின்‌ 


பஞ்சிறந்த கார்த்திகைத்தீ பம்‌. 


பாம்பணியுந்‌ தீபம்‌ பத்திநெ றிசேரடியார்‌ 
தாம்பணியுந்‌ தீபந்‌ தனித்தீப-மாம்பல்‌ 


(83) 


(84) 


(85) 


(86) 


(87) 


(88) 


(89) 


(90) 


12 


விகசிக்கும்‌ வாவி மிளிரருணை வாழ்கற்‌ 


பகமொக்குங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


நன்களிக்குந்‌ தீப நவிலருமுண்‌ ணாமுலையா 
மின்களிக்குந்‌ தீபம்‌ விழை தீபம்‌-வன்களிறு 

தண்ணருவி பெட்டையுடன்‌ றணாடுஞ்‌ சோணாவெற்பிற்‌ 
பண்ணவர்தேர்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


மங்களஞ்சேர்‌ தீபமொரு மாசடையா மாசடையிற் 
றிங்களஞ்சேர்‌ தீபந்‌ திருத்தீபம்‌-வேங்களுஞ்சேர்‌ 
மாலுமிரு வர்க்கரிதா மன்னருணை வெற்பிடைவிண்‌ 


பாலுயருங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


பாதார விந்தம்‌ பரவுந்‌ தொழும்பருக்கோ 

ராதார மாகி யருடீபம்‌-போதாருங்‌ 

கொங்கிலங்குஞ்‌ சோலை குலவருணை வெற்பினுமென்‌ 
பங்கினும்வாழ்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


சங்கரிக்கோர்‌ பங்குத்‌ தகையுடனே மற்றையொரு 
பங்கரிக்கும்‌ மாகப்‌ பகிர்தீபம்‌-வெங்கரித்தோல்‌ 
போத்ததென மங்குல்‌ பொலியருணை வெற்பிலன்பர்‌ 
பார்த்தருள்சேர்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


ஆணிப்பொன்‌ னம்பலத்தி லாடுந்தீபம்‌ பொல்லா 
மாணிக்க தீபமகி மைத்தீபம்‌-வேணிக்க 

ணீராருந்‌ தீபமொழி னீடுமரு ணாசலத்திற்‌ 
பாராருங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


அந்தச்சிராங்கதனை யச்சுவத்தின்‌ கீழ்வருத்திப்‌ 
பிந்தவ னேத்தவருள்‌ பெய்தீபம்‌-வந்தார்க்‌ 
குதவிசெய்வோ மென்றருணை புற்றடியார்‌ வேண்டும்‌ 
பதவிதருங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


பண்டுபுள காசுரனைப்‌ பாவந்‌ தவிர்த்தாண்டு 
கொண்டுவகை கூர்த்த குணதீபந்‌-தொண்டு 
கரவிலா மற்செய்வார்‌ காணருணை வெற்பிற்‌ 
பரவிவாழ்‌ கார்த்திகைத்தீ பம்‌. 


சிந்தா மணிகாம தேனு பதுமநிதி 
யுந்தாழ்ந்‌ தவக்கருள்செ யுந்தீப-நந்தா 
வியப்புள்ள சோணமலை மேற்றிய நல்ல 
பயப்புள்ள கார்த்திகைத்தீ பம்‌. 


(91) 


(92) 


(93) 


(94) 


(95) 


(96) 


(97) 


(98) 


(99) 


13 


புத்திதருந்‌ தீபநல்ல புத்திரசம்‌ பத்துமுதல்‌ 

சித்தீதருந்‌ தீபஞ்சிவதீபஞ்‌-சத்திக்‌ 

குயிராகுஞ்‌ சோணமலை யோங்கிவளர்‌ ஞானப்‌ 

பயிராகுங்‌ கார்த்திகைத்தீ பம்‌. (100) 


வாழி 

வான்வாழி மண்வாழி மன்னவனும்‌ வாழியுய 
சோபனவண்‌ ணாமலையுந்‌ தூயதிருக்‌ கார்த்திகை 
நற்றீபமும்‌ வாழி சிறந்து. 


கார்த்திகைத்தீபவெண்பா-முற்றிற்று. 


